Kerala Gazette No. 46 dated 21st November, 2017 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


SS 


GOVERN 


தே 


NMENT OF 


ANOOL ) 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - பி ) துறை 

அறிக்கை 


எண் 


2210 / ச . இ . பி . 1/ 2017 / சட்ட 


ம் . 


2017 பெப்ருவரி 3 
திருவனந்தபுரம் , 1192 மகரம் 21 

1938 மகம் 14 . 


2017 பெப்ருவரி மாதம் 2- ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2017 - ன் அவசரச்சட்ட ம் எண் 2 


2017 - ன் சென்னை இந்து சமய அறக்கட்டளை (திருத்த ) 

அவசரச்சட்டம் 
இந்தியக்குடியரசின் அறுபத்தி எட்டாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1951 - ன் சென்னை இந்துசமய அறக்கட்டளைகள் சட்டத்தை மேலும் 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் 

முகவுரை . -- 1951- ன் சென்னை இந்துசமய அறக்கட்டளை சட்டத்தில் 
( 1951 - ன் XIX -வது சென்னை சட்டம் ) இதன்பின் தோன்றும் தேவைக்காக 
மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 


G . 9/ 2017 /DTP/ S - 24 . 


11 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் 
துரித நடவடிக்கை எடுக்கவேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது என்று 
கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213 -வது சட்ட விதித் 
தொகுப்பின் உட்பிரிவு (1) - ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை 
பயன்படுத்தி கேரள ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை 
செய்யப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1 ) இந்த அவசரச்சட்டம் 2017 - ன் 
சென்னை இந்து சமய அறக்கட்டளைகள் (திருத்த ) அவசரச்சட்டம் 
என்று அழைக்கப்படலாம் . 

(2 ) இது உடனடியாக அமலுக்கு வருவதாகும் . 


2 . 1951 - ன் XIXவது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல் - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கின்ற காலத்தில் 1951 - ன் சென்னை இந்து சமய 
அறக்கட்டளை சட்டத்தில் (1951- ன் XIXவது சென்னை சட்டம் ) (இதற்குப்பிறகு 
முதன்மைச் சட்டம் என்று அழைக்கப்படும் ) பிரிவு 3 முதல் 5 வரை 
குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 


3 . பிரிவு 13- ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 13 - ல் , 

(1) துணைப் பிரிவு (1) - க்கு பதிலாக பின் வரும் துணைப் பிரிவு 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

“ (1 ) ஒவ்வொரு வட்டாரக் குழுவும் , அரசால் நியமிக்கப்பட்ட 
ஏழு உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டியதாகும் , அதுவே , -- 

( எ ) அட்டவணை சமுதாயம் அல்லது பழங்குடியினர் பிரிவில் 
உள்ள ஒரு உறுப்பினர் ; 


( பி ) ஒரு பெண் உறுப்பினர் ; 

( சி ) ஒரு இந்து சமய தத்துவ ஞானி அல்லது கோவில் கலைகள் 
அல்லது ஒரு இந்து சமய இலக்கிய படைப்பாளியான ஒரு நபர் , மற்றும் ; 


( டி ) பிற நான்கு உறுப்பினர்கள் ; 

( 2 ) துணைப்பிரிவு ( 2)- ல் , " இரண்டு வருடங்கள் என்ற சொற்களுக்கு 
பதிலாக “ நான்கு வருடங்கள் என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 


12 


4 . பிரிவு 39 - ல் திருத்தம் . -- முதன் மைச் சட்டத்தின் பிரிவு 39 - ன் 
துணைப்பிரிவு (3)- ல் “ இரண்டு வருடங்கள் என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" நான்கு வருடங்கள் என்று சேர்க்கப்படவேண்டும் . 


5 . வட்டாரக்குழு மற்றும் மரபு இதர ட்ரெஸ்ட்டிகளின் தற்போதைய 
உறுப்பினர்கள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் - முதன்மைச்சட்டத்தில் எது 
எவ்வாறு இருப்பினும் வட்டாரக்குழுவின் அவைத்தலைவரும் உறுப்பினர்களும் 
மற்றும் மரபு வழியல்லாத ட்ரெஸ்ட்டிகளும் 2017- ன் சென்னை இந்துசமய 
அறக்கட்டளை (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2017 - ன் 2 ) துவங்கிய நாள் முதல் , 
அதது காரியத்தில் ஆவது போல , அத்தகைய வட்டாரக் குழுவின் அலுவலில் 
இருந்து நீக்கப்படுவார்கள் . 


பி . சதாசிவம் , 

ஆளுநர். 


13 


